Ⓒ 

GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


109 


RNMENT 


H 


TRUTH 


PANEEL 


ALONE 


No. 436 ] 


AMILNADU 


11 


TRIUMPHS 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 

[ Price : Rs . 2.40 Paise . 


TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 

EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


CHENNAI , MONDAY , SEPTEMBER 5 , 2022 
Aavani 20 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 


VI - 2 Ex . ( 436 ) -1 


Part VI - Section 2 

Notifications or Orders of interest to a section of the public 
issued by Heads of Departments , etc. 

NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 
AMENDMENT TO THE TNERC ( TERMS AND CONDITIONS FOR DETERMINATION OF TARIFF ) REGULATIONS , 2005 
( Notification No. TNERC / TR / 5-4 , Dt : 05.09.2022 ) 

( Lr.No. TNERC / Legal / 2269 / 2022 ) 


No.VI ( 2 ) / 96 ( b - 1 ) / 2022 . 

In exercise of the powers conferred on it under section 61 of the Electricity Act , 2003 ( Central Act 36 of 2003 ) read 
with Section 181 of the said Act and all other powers enabling it in this behalf , the Tamil Nadu Electricity Regulatory 
Commission hereby makes the following amendment to the Tamil Nadu Electricity Regulatory Commission ( Terms and Conditions 
for Determination of Tariff ) Regulations 2005 , the draft of the same having been previously published as required by sub - section 
( 3 ) of said Section 181 of the Electricity Act . 


It shall come into force on the date of publication in the Tamil Nadu Government Gazette Extraordinary . 

AMENDMENT 


( i ) In the said Regulations , for the present sub - regulation ( 2 ) of regulation 11 and entries relating thereto , the following 
sub - regulation and entries relating , shall be substituted , - 

" 11. Time - of - the - Day Tariff 

( 1 ) XXXX 

( 2 ) The time between 06.00 hrs and 10.00 hrs and between 18.00 hrs and 22.00 hours shall be treated as peak hour " 

( ii ) In the said TNERC ( Terms and Conditions for Determination of Tariff ) Regulations , 2005 - 

In the said Regulations , in sub - regulation 12 in regulation 25 , the word " and " shall be substituted by " or " 

( By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


XXXX 


[ 1 ] 


C. VEERAMANI , 
Secretary , 

Tamil Nadu Electricity Regulatory Commission . 


2 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


EXPLANATORY STATEMENT 

The TNERC ( Terms and Conditions for Determination of Tariff Regulations , 2005 , is proposed to be amended to make it 
align with the existing Model Tariff Regulations of Forum of Regulators and other State Electricity Regulatory Commissions and to 
enable the Commission to fix multi - year tariff on a formula based on Consumer Price Index or Whole sale price Index . 


The amendment is proposed in TNERC ( Terms and Conditions for Determination of tariff ) Regulations , 2005 based on the 
Study Report furnished by the TANGEDCO against the Directives of the Commission in earlier Tariff Order dated 11.08.2017 
( refer para 7.1.1 ( k ) ) to undertake a detailed study of hourly consumption patterns and to flatten the load curve and to ensure 
the cost of energy paid by the consumer at any point of time reflects the true cost of supply availability . The TANGEDCO filed its 
Tariff petition based on the recommendations of the consultant on Time of Day . The Commission also taking into account of the 
guidance of the Govt of India in Tariff Policy to recover the actual level of cost during peak hours , proposed the above amendment 
in Tariff Regulations 2005 . 

2. Accordingly , this amendment seeks to give effect for such requirement . 


Existing provision 


STATEMENT SHOWING EXISTING PROVISION AND PROVISION AS AMENDED 

Amendment in TNERC ( Terms and Conditions for determination of Tariff ) Regulations , 2005 


11. Time - of - the - Day Tariff 

( 1 ) XXXX XXXX 

( 2 ) The time between 06.00 hrs and 09.00 hrs 

and between 18.00 hrs and 21.00 hours shall 
be treated as peak hour 


25. Operation and Maintenance Expenses 


C. VEERAMANI , 
Secretary , 


XXXX XXXX 

12 ) Where the Commission desires to fix multi year 
tariff a formula based on Consumers ' Price Index 
and Wholesale Price Index shall be prescribed . 


Tamil Nadu Electricity Regulatory Commission . 


Regulation as amended 


11. Time - of - the - Day Tariff 

( 1 ) XXXX XXXX 

( 2 ) The time between 06.00 hrs and 10.00 hrs 

and between 18.00 hrs and 22.00 hours shall 
be treated as peak hour " 


25. Operation and Maintenance Expenses 

XXXX XXXX 

12 ) Where the Commission desires to fix multi year 
tariff a formula based on Consumers ' Price Index 
or Wholesale Price Index shall be prescribed . 


C. VEERAMANI , 
Secretary , 

Tamil Nadu Electricity Regulatory Commission . 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 

2005 ஆம் ஆண்டு மின்கட்டண வீதத்தை நிர்ணயம் செய்வதற்கான விதிமுறைகள் மற்றும் வரையறைகள் 
ஒழுங்குமுறை விதிகளுக்குரிய திருத்தம் 


( அறிக்கை எண்.தமிஒஆ / மிக / 5-4 , 05.09.2022 நாளிட்டது ) 

2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 36/2003 ) 181 ஆம் பிரிவுடன் சேர்த்துப் படிக்கப்படும் 61 ஆம் பிரிவின்படி 
தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களையும் மற்றும் இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்துப்பிற அதிகாரங்களையும் 
செலுத்தி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , இதன் மூலம் 2005 ஆம் ஆண்டு ( மின்கட்டண வீதத்தினை நிர்ணயிப்பதற்கான 
விதிமுறைகள் மற்றும் வரையரைகள் ) ஒழுங்குமுறை விதிகளுக்கு பின்வரும் திருத்தத்தைக் குறித்துரைத்துள்ளது . இத்திருத்தத்தின் 
வரைவானது மேற்சொன்ன 181 ஆம் பிரிவின் ( 3 ) ஆம் பிரிவின் உட்பிரிவின்படி வேண்டுறுத்தப்பட்டவாறு முன்னதாக வெளியீடு 
செய்யப்பட்டுள்ளது . 


இது தமிழ்நாடு அரசிதழில் சிறப்பு வெளியீடு செய்யப்பட்ட நாளிலிருந்து நடைமுறைக்கு வரும் . 

திருத்தம் 


மேற்சொன்ன 2005 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய ( மின்கட்டண வீதத்தினை நிர்ணயம் செய்வதற்கான 
விதிமுறைகள் மற்றும் வரையறைகள் ) ஒழுங்குமுறைவிதிகளில் : 

( அ ) 11 ஆம் ஒழுங்குமுறை விதியில் ( 2 ) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதியிற்கு பதிலாக பின்வரும் கூறு சேர்க்கப்படுதல் வேண்டும் , 
அதாவது : 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


“ 11. நாள் கால அளவு ( Time of the Day ) மின் கட்டணவீதம் : 


XXXX 


XXXX 


( 2 ) 06.00 மணியிலிருந்து 10.00 மணி மற்றும் 18.00 முதல் 22.00 வரையிலான காலம் உச்ச மின் தேவைக் காலமாக கருதப்பட 
வேண்டும் . " 


( ஆ ) 25 ஆம் ஒழுங்குமுறை விதியின் ( 12 ) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதியில் " மற்றும் " எனும் சொல்லிற்கு பதிலாக “ அல்லது ” எனும் 
சொல் சேர்க்கப்படுதல் வேண்டும் . 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சி . வீரமணி , 
செயலாளர் , 

தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


விளக்கவுரை 

ஆணையம் , ஒழுங்குமுறையாளர்களின் அமைப்பின் ( Forum of Regulators ) தற்போது நடைமுறையிலுள்ள மாதிரி வீதப்பட்டி 
ஒழுங்குமுறை விதிகள் மற்றும் மற்ற மாநில மின்சார ஒழுங்குமுறை ஆணைய ஒழுங்குமுறை விதிகளினை ஒத்து அமையவேண்டி 2005 
ஆம் ஆண்டு மின் கட்டண வீதத்தை நிர்ணயிப்பதற்கான விதிமுறைகள் மற்றும் வரையறைகளில் திருத்தம் செய்ய விழைகிறது . மேலும் 
தேவையெனில் ஆணையம் நுகர்வோர்களின் விலைக்குறியீடு அல்லது மொத்த விற்பனை விலைக்குறியீடு அடிப்படையில் ஒரு சூத்திரத்தை 
வகுக்க ஏதுவாக இத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது . 


3 


2 , ஒவ்வொரு மணிநேர மின்உபயோக விதத்தினை விரிவாக ஆய்வு மேற்கொள்ளவும் மின்பளுவிற்கான வளைவமைப்பினை 
சமதளப்படுத்தி எந்தவொரு காலத்திலும் மின்நுகர்வோர் செலுத்த வேண்டிய மின் கட்டண தொகை அதன் உண்மையான அடக்கவிலையை 
பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கவேண்டி வீதப்பட்டி ஆணை 1 நாள் 11.08.2017 - ன் அடிப்படையிலான ஆணையத்தின் வழிகாட்டுதலின் 
( எண் .7.1.1 . ( k ) ) படியான தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் வழங்கிய ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் 2005 ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய ( மின்கட்டண வீதத்தினை நிர்ணயம் செய்வதற்கான விதிமுறைகள் மற்றும் வரையறைகள் ) 
ஒழுங்குமுறை விதிகளை திருத்தம் செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது . தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் நாள் 
கால அளவு அடிப்படையிலான மின்கட்டண வீதத்தின்மீது அவர்களது ஆலோசகரின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மின்கட்டணவீத 
மனுவினை வழங்கியுள்ளது . இந்திய அரசின் மின்கட்டணவீத கொள்கையின் வழிகாட்டுதலின்படி உச்சபட்ச மின்தேவை காலங்களின் 
அடக்கச்செலவினை பெறவேண்டிய தேவையை கருத்திற்கொண்டு , ஆணையம் வீதப்பட்டிக்கான ஒழுங்குமுறை விதிகளில் மேற்கண்ட 
திருத்தத்தினை செய்ய உத்தேசித்துள்ளது . 


25. இயக்கம் மற்றும் பராமரிப்பு செலவுகள் : 

XXXX 


சி . வீரமணி , 
செயலாளர் , 

தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


இருந்துவரும் வகைமுறை மற்றும் திருத்தத்தை உள்ளடக்கிய வகைமுறை இவற்றைகாட்டும் விவரவுரை 

2005 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய ( மின்கட்டண வீதத்தினை நிர்ணயம் செய்வதற்கான 
விதிமுறைகள் மற்றும் வரையறைகள் ஒழுங்குமுறை விதிகளுக்கான திருத்தம் 


XXXX 

( 12 ) ஆணையம் பல ஆண்டுகளுக்கான மின்கட்டண 
வீதத்தினை நிர்ணயம் செய்ய முடிவெடுக்கிறவிடத்து , 
நுகர்வோர்களின் விலைக் குறியீடு மற்றும் மொத்த 
விற்பனை விலைக் குறியீடு அடிப்படையில் ஒரு 
சூத்திரத்தினை வகுத்தல் வேண்டும் . 


இருந்துவரும் வகைமுறை 

திருத்தத்தை உள்ளடக்கிய வகைமுறை 

11. நாள் கால அளவு ( Time of the Day ) மின் கட்டண வீதம் : 11. நாள் கால அளவு ( Time of the Day ) மின் கட்டண வீதம் : 

XXXX 

XXXX 

XXXX 

XXXX 

( 2 ) 06.00 மணியிலிருந்து 09.00 மணி மற்றும் 18.00 
முதல் 21.00 வரையிலான காலம் உச்ச மின் தேவைக் 
காலமாக கருதப்படவேண்டும் . 

( 2 ) 06.00 மணியிலிருந்து 10.00 மணி மற்றும் 18.00 முதல் 
22.00 வரையிலான காலம் உச்ச மின் தேவைக் காலமாக 
கருதப்படவேண்டும் . 


25. இயக்கம் மற்றும் பராமரிப்பு செலவுகள் : 

XXXX 

XXXX 

( 12 ) ஆணையம் பல ஆண்டுகளுக்கான மின்கட்டண 
வீதத்தினை நிர்ணயம் செய்ய முடிவெடுக்கிறவிடத்து , 
நுகர்வோர்களின் விலைக் குறியீடு ( அல்லது ) மொத்த 
விற்பனை விலைக் குறியீடு அடிப்படையில் ஒரு 

சூத்திரத்தினை வகுத்தல் வேண்டும் . 


சி . வீரமணி , 
செயலாளர் , 

தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


4 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 

AMENDMENT TO THE TNERC ( TERMS AND CONDITIONS FOR DETERMINATION OF TARIFF FOR 
TRANSMISSION / DISTRIBUTION OF ELECTRICITY UNDER MYT FRAMEWORK ) REGULATIONS , 2009 . 

( Notification No. TNERC / MYT / 18-4 , Dt : 05.09.2022 ) 

( Lr.No. TNERC / Legal / 2269 / 2022 ) 


No.VI ( 2 ) / 96 ( b - 2 ) / 2022 . 

In exercise of the powers conferred on it under section 61 of the Electricity Act , 2003 ( Central Act 36 of 2003 ) read with Section 
181 of the said Act and all other powers enabling it in this behalf , the Tamil Nadu Electricity Regulatory Commission hereby makes 
the following amendment to the Tamil Nadu Electricity Regulatory Commission ( Terms and Conditions for Determination of Tariff 
for Transmission / Distribution of Electricity under MYT framework ) Regulations 2009 , the draft of the same having been previously 
published as required under sub - section ( 3 ) of said Section 181 of the Electricity Act . 

It shall come into force on the date of publication in the Tamil Nadu Government Gazette Extraordinary 

AMENDMENT 


In the said TNERC ( Terms and Conditions for Determination of Tariff for Transmission / Distribution of Electricity under MYT 
framework ) Regulations , 2009 - 

In regulation 3 , - for item ( i ) , the following shall be substituted , namely : 

" ( i ) Control period 


The control period under the MYT frame work shall be for a duration of 5 years , and as may be extended by the 
Commission . The year preceding the first year of the control period shall be base year . Where the Commission desires to 
fix multi year tariff a formula based on Consumers ' Price Index ( or ) Wholesale Price Index ( or ) a quantum ( Percentage / 
value ) required to meet the Aggregate Revenue Requirement of the licensee shall be prescribed . During the Control 
period , if required the Commission shall undertake Mid - term Review for modification in the approval for remaining 
Control period based on True - up and / or actual performance . " 

( By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


C. VEERAMANI , 
Secretary , 

Tamil Nadu Electricity Regulatory Commission . 


EXPLANATORY STATEMENT 

The TNERC ( Terms and Conditions for Determination of Tariff for Transmission / Distribution of Electricity under MYT 
framework ) Regulations , 2009 , is proposed to be amended to make it align with the existing Model Tariff Regulations of Forum of 
Regulators and other State Electricity Regulatory Commissions and to enable the Commission to fix multi - year tariff on a formula 
based on Consumer Price Index ( or ) Whole sale price Index ( or ) any quantum based on ARR if need be . During the Control period , 
the Commission shall undertake Mid - term Review for modification in the approval for remaining Control period based on True - up 
actual performance . 

2. Accordingly , this amendment seeks to give effect for such requirement . 


C. VEERAMANI , 
Secretary , 

Tamil Nadu Electricity Regulatory Commission . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


STATEMENT SHOWING EXISTING PROVISION AND PROVISION AS AMENDED 
Amendment to TNERC ( Terms and Conditions for Determination of Tariff for Transmission / Distribution 
of Electricity under MYT framework ) Regulations , 2009 . 


Existing provision 


" ( 3 ) Multi year Tariff framework 

( 1 ) 

Control period 


The control period under the MYT framework shall 
be for a duration of 3 years . The year preceding 
the first year of the control period shall be the 
base year . " 


Regulation as amended 


" ( 3 ) Multi year Tariff framework 

( i ) Control period 


The control period under the MYT frame work shall be 
for a duration of 5 years , and as may be extended by 
the Commission . The year preceding the first year of 
the control period shall be the base year . Where the 
Commission desires to fix multi year tariff , a formula 
based on Consumers ' Price Index ( or ) Wholesale Price 
Index ( or ) a quantum ( Percentage / value ) required 
to meet the Aggregate Revenue Requirement of 
the licensee shall be prescribed . During the Control 
period , if required , the Commission shall undertake 
Mid - term Review for modification in the approval for 
remaining Control period based on True - up and / or 
actual performance . " 


C. VEERAMANI , 
Secretary , 

Tamil Nadu Electricity Regulatory Commission . 


5 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 

2009 ஆம் ஆண்டு பல்லாண்டுக்கான மின் கட்டண வீதத் திட்டத்தின்படி மின்செலுத்துதல் / மின் பகிர்மானத்திற்கான 
மின்கட்டண வீதத்தை நிர்ணயிப்பதற்கான விதிமுறைகள் மற்றும் வரையறைகளுக்குரிய திருத்தம் 
( அறிக்கை எண்.தமிஒஆ / பஆமி ( MYT ) / 18-4 , 05.09.2022 நாளிட்டது ) 

2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 36/2003 ) 181 ஆம் பிரிவுடன் சேர்த்துப் படிக்கப்படும் 61 ஆம் பிரிவின்படி 
தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களையும் மற்றும் இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்துப்பிற அதிகாரங்களையும் 
செலுத்தி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , இதன் மூலம் 2009 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய 
( பல்லாண்டுக்கான மின் கட்டண வீதத் திட்டத்தின்படி மின்செலுத்துதல் / மின்பகிர்மானத்திற்கான மின்கட்டண வீதத்தை நிர்ணயிப்பதற்கான 
விதிமுறைகள் மற்றும் வரையறைகள் ) ஒழுங்குமுறை விதிகளுக்கு பின்வரும் திருத்தங்களை குறித்துரைத்துள்ளது . இத்திருத்தத்தின் 
வரைவானது மேற்சொன்ன 181 ஆம் பிரிவின் ( 3 ) ஆம் பிரிவின் உட்பிரிவின்படி வேண்டுறுத்தப்பட்டவாறு முன்னதாக வெளியீடு 
செய்யப்பட்டுள்ளது . 

இது தமிழ்நாடு அரசிதழில் சிறப்பு வெளியீடு செய்யப்பட்ட நாளிலிருந்து நடைமுறைக்கு வரும் . 


திருத்தம் 

மேற்கூறிய பல்லாண்டுக்கான மின் கட்டண வீதத் திட்டத்தின்படி மின் செலுத்துதல் / மின் பகிர்மானத்திற்கான மின்கட்டண வீதத்தை 
நிர்ணயிப்பதற்கான விதிமுறைகள் மற்றும் வரையறை 2009 - ன் 3 ஆம் ஒழுங்குமுறைவிதி இனம் ( i ) ல் தற்போதுள்ள பத்தியிற்கு பதிலாக 
பின்வரும் இனம் அமைக்கப்படுதல் வேண்டும் . 

“ 3 ) பல்லாண்டுக்கான மின் கட்டணவீதத் திட்டம் : 


( 0 ) கட்டுப்பாட்டுக் காலம் 

பல்லாண்டுக்கான மின் கட்டணவீதத் திட்டத்தின்படியான கட்டுப்பாட்டுக் காலமானது 5 ஆண்டுகள் கால அளவைக் கொண்டிருக்கும் 
( அல்லது ) அவ்வப்போது ஆணையத்தினால் நீட்டிக்கப்படும் பிற கால அளவு ஆகும் . ஆணையம் பல்லாண்டுக்கான மின் கட்டண வீதத்தினை 
நிர்ணயம் செய்கிறவிடத்து , நுகர்வோர்களின் விலைக் குறியீடு ( அல்லது ) மொத்த விற்பனை விலைக் குறியீடு அடிப்படையிலான சூத்திரத்தின் 
அடிப்படையில் அல்லது உரிமம்தாரரின் மொத்த வருவாய் தேவையை சரிப்படுத்த தேவைப்படக்கூடிய அளவினை ( சதவீதம் / தொகை ) 
நிர்ணயிக்க வேண்டும் . குறிப்பிட்ட கட்டுப்பாட்டுக்காலத்தில் ஆணையம் , தேவைப்பட்டால் , உண்மைநிலை சரிபார்ப்பு ( True - up ) அல்லது 
செயல்பாட்டின் அடிப்படையில் இடைக்கால ஆய்வு மேற்கொண்டு எஞ்சிய கட்டுப்பாட்டுக்காலத்திற்கு வழங்கிய ஒப்புதலில் திருத்தங்களை 
மேற்கொள்ளும் . " 


( ( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சி . வீரமணி , 
செயலாளர் , 

தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


6 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


விளக்கவுரை 

ஆணையம் , ஒழுங்குமுறையாளர்களின் அமைப்பின் ( Forum of Regulators ) தற்போது நடைமுறையிலுள்ள மாதிரி வீதப்பட்டி 
ஒழுங்குமுறை விதிகள் மற்றும் மற்ற மாநில மின்சார ஒழுங்குமுறை ஆணைய ஒழுங்குமுறை விதிகளினை ஒத்து அமையவேண்டி தனது 
2009 ஆம் ஆண்டு பல்லாண்டுக்கான மின் கட்டண வீதத் திட்டத்தின்படி மின் செலுத்துதல் / மின் பகிர்மானத்திற்கான மின்கட்டண 
வீதத்தை நிர்ணயிப்பதற்கான விதிமுறைகள் மற்றும் வரையறைகளில் திருத்தம் செய்ய விழைகிறது . மேலும் தேவையெனில் ஆணையம் 
நுகர்வோர்களின் விலைக்குறியீடு ( அல்லது ) மொத்த விற்பனை விலைக்குறியீடு அடிப்படையில் ஒரு சூத்திரத்தை வகுக்க ஏதுவாகவும் 
அவ்வப்போதைய ஆண்டு வருவாய் தேவையை அடிப்படையாகக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் / தொகையை நிர்ணயிக்க ஏதுவாகவும் 
மேலும் குறிப்பிட்ட கட்டுப்பாட்டு காலத்தில் ஆணையம் , தேவையெனில் உண்மைநிலை சரிபார்ப்பு ( True - up ) அல்லது செயல்பாட்டின் 
அடிப்படையில் இடைக்கால ஆய்வு மேற்கொண்டு எஞ்சிய கட்டுப்பாட்டுக்காலத்திற்கு வழங்கிய ஒப்புதலில் திருத்தங்களை மேற்கொள்ள 
ஏதுவாகவும் இத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது . 


3 ) 


சி . வீரமணி , 
செயலாளர் , 

தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


இருந்துவரும் வகைமுறை மற்றும் திருத்தத்தை உள்ளடக்கிய வகைமுறை இவற்றைகாட்டும் விவரவுரை 

2009 ஆம் ஆண்டு பல்லாண்டுக்கான மின் கட்டண வீதத் திட்டத்தின்படி மின் செலுத்துதல் / மின் 
பகிர்மானத்திற்கான மின்கட்டண வீதத்தை நிர்ணயிப்பதற்கான விதிமுறைகள் மற்றும் வரையறைகளுக்குரிய திருத்தம் 


இருந்துவரும் வகைமுறை 

திருத்தத்தை உள்ளடக்கிய வகைமுறை 

பல்லாண்டுக்கான மின் கட்டணவீதத் திட்டம் : 3 ) பல்லாண்டுக்கான மின் கட்டணவீதத் திட்டம் : 

( i ) கட்டுப்பாட்டுக் காலம் : பல்லாண்டுக்கான 
மின் கட்டணவீதத் திட்டத்தின்படியான 
கட்டுப்பாட்டுக் காலம் 3 ஆண்டுகள் ஆகும் . 
முதல் ஆண்டின் கட்டுப்பாட்டுக் காலத்திற்கு 
முந்தைய ஆண்டு அடிப்படை ஆண்டாகும் . 


( ) கட்டுப்பாட்டுக் காலம் : பல்லாண்டுக்கான மின் கட்டணவீதத் 
திட்டத்தின்படியான கட்டுப்பாட்டுக் காலமானது 5 ஆண்டுகள் 
கால அளவைக் கொண்டிருக்கும் ( அல்லது ) அவ்வப்போது 
ஆணையத்தினால் நீட்டிக்கப்படும் பிற கால அளவு ஆகும் . 
ஆணையம் பல்லாண்டுக்கான மின் கட்டண வீதத்தினை 
நிர்ணயம் செய்கிறவிடத்து , நுகர்வோர்களின் விலைக் குறியீடு 
( அல்லது ) மொத்த விற்பனை விலைக் குறியீடு அடிப்படையிலான 
சூத்திரத்தின் அடிப்படையில் அல்லது உரிமம்தாரரின் மொத்த 
வருவாய் தேவையை சரிப்படுத்த தேவைப்படக்கூடிய அளவினை 
( சதவீதம் / தொகை ) நிர்ணயிக்க வேண்டும் . குறிப்பிட்ட 
கட்டுப்பாட்டுக்காலத்தில் ஆணையம் , தேவைப்பட்டால் , 
உண்மைநிலை சரிபார்ப்பு ( True - up ) அல்லது செயல்பாட்டின் 
அடிப்படையில் இடைக்கால ஆய்வு மேற்கொண்டு எஞ்சிய 
கட்டுப்பாட்டுக்காலத்திற்கு வழங்கிய ஒப்புதலில் திருத்தங்களை 
மேற்கொள்ளும் . 


சி . வீரமணி , 
செயலாளர் , 

தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


